Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


RK 


மலைபடுகடாம்‌ 
(ஆசிரியர்‌ :: இரணிய முட்டத்துப்‌ 
பெருங்குன்றூர்ப்‌ பெருங்கெளசிகனார்‌ ) 
(சங்க கால நூல்களான பத்துப்‌ பாட்டுக்களில்‌ பத்தாவது) 


33% 3% 


malaipaTukaTAm 
of perungkURRanAr 
(one of pattupATTu works) 


RK 


Etext in Tamil Script - 15011 format (Vv. 1.7) 
Etext preparation: Staff & Students of K.A.P. Viswanatham Higher Secondary School, 
Tiruchirappalli, Tamilnadu, India 
Proof-reading: Ms. Sarala Sandirasegarane, Kanpur, India 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file is based on TSClnaimathi font embedded 10 the file. 
Hence this file can be viewed and printed on all computer platforms: 
(Windows, Macintosh and Unix) without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2002 


You are welcome to freely distribute this file, provided this header page 18 kept intact. 


மலைபடுகடாம்‌ 
(ஆசிரியர்‌ :: இரணிய முட்டத்துப்‌ 
பெருங்குன்றூர்ப்‌ பெருங்கெளசிகனார்‌ ) 
(சங்க கால நூல்களான பத்துப்‌ பாட்டுக்களில்‌ பத்தாவது) 


Etext Preparation : Staff & Students of K.A.P. Viswanatham Higher Secondary School, 
Tiruchirappalli, Tamilnadu, India 

Dr. C. Kesavaraj, BDS, FICD, Trustee, K.A.P. Viswanatham Higher Secondary School 
(Project Sponsor); Dr. R. Vasudevan, Former Director, School of Energy, Bharathidasan 
University, Trichi, Tamilnadu (Tech. support); Dr. R. Rajendran, Senior Teacher, K.A.P. 
Viswanatham Higher Secondary School, Trichi, Tamilnadu (coordination) 

Text Input : Ms. J. Jayanthi (Librarian); S. Sinnakannan (Typist), Sivadayal, Christopher 
(Students), K.A.P. Viswanatham Higher Secondary School, Trichi, Tamilnadu, India 
Proof-reading: Ms. Sarala Sandirasegarane, Kanpur, India 

Web & PDF version: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


பாடியவர்‌ :: இரணிய முட்டத்துப்‌ பெருங்குன்றூர்ப்‌ பெருங்கெளசிகனார்‌ 
பாடப்பட்டவன்‌ :: நன்னன்‌ வேண்மான்‌ 

திணை :: பாடாண்திணை 

துறை :: ஆற்றுப்படை 

பாவகை :: ஆசிரியப்பா 

மொத்த அடிகள்‌ :: 583 


திருமழை தலைஇய இருணிற விசும்பின்‌ 

விண்ணதிர்‌ இமிழிசை கடுப்பப்‌ பண்ணமைத்துத்‌ 

திண்வார்‌ விசித்த முழவொ டாகுளி 

நுண்ணுருக்‌ குற்ற விளங்கடர்ப்‌ பாண்டில்‌ 

மின்னிரும்‌ பீலி அணித்தழைக்‌ கோட்டொடு 

கண்ணிடை விடுத்த களிற்றுயிர்த்‌ தூம்பின்‌ 

இளிப்பயிர்‌ இமிரும்‌ குறும்பரந்‌ தூம்பொடு 

விளிப்பது கவரும்‌ தீங்குழல்‌ துதைஇ 

நடுவுநின்‌ றிசைக்கும்‌ அரிக்குரல்‌ தட்டை 

கடிகவர்‌ பொலிக்கும்‌ வல்வாய்‌ எல்லரி 10 


நொடிதரு பாணிய பதலையும்‌ பிறவும்‌ 

கார்கோட்‌ பலவின்‌ காய்த்துணர்‌ கடுப்ப 

நேர்சீர்‌ சுருக்கிக்‌ காய கலப்பையிர்‌ 

கடூக்கலித்‌ தெழுந்த கண்ணகன்‌ சிலம்பில்‌ 

படூத்துவைத்‌ தன்ன பாறை மருங்கின்‌ 

எடூத்துநிறுத்‌ தன்ன இட்டருஞ்‌ சிறுநெறி 

தொடுத்த வாளியர்‌ துணைபுணர்‌ கானவர்‌ 

இடுக்கண்‌ செய்யா தியங்குநர்‌ இயக்கும்‌ 

அடூக்கல்‌ மீமிசை அருப்பம்‌ பேணாது 

இடிச்சுர நிவப்பின்‌ இயவுக்கொண்‌ டொழுகித்‌ ரி 


தொடித்திரி வன்ன தொண்டுபடூ திவவின்‌ 
கடிப்பகை யனைத்தும்‌ கேள்வி போகாக்‌ 


குரலோர்த்துத்‌ தொடுத்த சுகிர்புரி நரம்பின்‌ 
அரலை தீர உரீஇ வரகின்‌ 

குரல்வார்ந்‌ தன்ன நுண்டுளை இரீ இச்‌ 
சிலம்பமை பத்தல்‌ பசையொடு சேர்த்தி 
இலங்குதுளை செறிய ஆணி முடுக்கிப்‌ 
புதுவது புனைந்த வெண்கை யாப்பமைத்துப்‌ 
புதுவது போர்த்த பொன்போற்‌ பச்சை 
வதுவை நாறும்‌ வண்டுகமழ்‌ ஐம்பால்‌ 


மடந்தை மாண்ட நுடங்கெழில்‌ ஆகத்து 
அடங்குமயிர்‌ ஒழுகிய அவ்வாய்‌ கடுப்ப 
அகடுசேர்பு பொருந்தி அளவினில்‌ திரியாது 
கவடுபடக்‌ கவைஇய சென்றுவாங்‌ குந்தி 
நுணங்கர நுவறிய நுண்ணீர்‌ மாமைக்‌ 
களங்கனி யன்ன கதழ்ந்துகிளர்‌ உருவின்‌ 


வணர்ந்தேந்து மருப்பின்‌ வள்ளுயிர்ப்‌ பேரியாழ்‌ 


அமைவரப்‌ பண்ணி அருள்நெறி திரியாது 
இசைபெறு திருவின்‌ வேத்தவை ஏற்பத்‌ 
துறைபல முற்றிய பைதீர்‌ பாணரொடு 


உயர்ந்தோங்கு பெருமலை ஊறின்‌ றேறலின்‌ 
மதந்தபு ஞமலி நாவி நன்ன 
துளங்கியல்‌ மெலிந்த கல்பொரு சீறடிக்‌ 


கணங்கொள்‌ தோகையிற்‌ கதுப்பிகுத்‌ தசைஇ 


விலங்குமலைத்‌ தமர்ந்த சேயரி நாட்டத்து 
இலங்குவளை விறலியர்‌ நிற்புறஞ்‌ சுற்றக்‌ 
கயம்புக்‌ கன்ன பயம்படூ தண்ணிழல்‌ 
புனல்கால்‌ கழீஇய மணல்வார்‌ புறவில்‌ 
புலம்புவிட்‌ டிருந்த புனிறில்‌ காட்சிக்‌ 
கலம்பெறு கண்ணுளர்‌ ஒக்கல்‌ தலைவ 


தூமலர்‌ துவன்றிய கரைபொரு நிவப்பின்‌ 
மீமிசை நல்யாறு கடற்படர்ந்‌ தாஅங்கு 
யாமவ ணின்றும்‌ வருதும்‌ நீயிரும்‌ 
கனிபொழி கானம்‌ கிளையொ டூணீ இய 
துனைபறை நிவக்கும்‌ புள்ளின மானப்‌ 
புனைதார்ப்‌ பொலிந்த வண்டுபடு மார்பின்‌ 


வனைபுனை எழின்முலை வாங்கமைத்‌ திரடோள்‌ 


மலர்போல்‌ மழைக்கண்‌ மங்கையர்‌ கணவன்‌ 
முனைபாழ்‌ படுக்கும்‌ துன்னருந்‌ துப்பின்‌ 
இசைநுவல்‌ வித்தின்‌ நசையே ருழவர்க்குப்‌ 


புதுநிறை வந்த புனலஞ்‌ சாயல்‌ 
மதிமா றோரா நன்றுணர்‌ சூழ்ச்சி 
வின்னவில்‌ தடக்கை மேவரும்‌ பெரும்பூண்‌ 


நன்னன்சேய்‌ நன்னற்‌ படர்ந்த கொள்கையொடு 


உள்ளினிர்‌ சேறிர்‌ ஆயிற்‌ பொழுதெதிர்ந்த 
புள்ளினிர்‌ மன்ற எற்றாக்‌ குறுதலின்‌ 
ஆற்றின்‌ அளவும்‌ அசையுநற்‌ புலமும்‌ 
வீற்றுவளஞ்‌ சுரக்குஅவ நாடுபடு வல்சியும்‌ 


si) 


... 40 


20 


௨60 


மலையும்‌ சோலையும்‌ மாபுகல்‌ கானமும்‌ 
தொலையா னல்லிசை உலகமொடு நிற்பப்‌ 


பலர்புறங்‌ கண்டவர்‌ அருங்கலந்‌ தரீ இப்‌ 
புலவோர்க்குச்‌ சுரக்கும்‌அவ நீகை மாரியும்‌ 
இகமழுநர்ப்‌ பிணிக்கும்‌ ஆற்றலும்‌ புகழுநர்க்கு 
அரசுமுழுது கொடுப்பினும்‌ அமரா நோக்கமொடு 
தூத்துளி பொழிந்த பொய்யா வானின்‌ 

வீயாது சுரக்குமவ நாள்மகி ழிருக்கையும்‌ 
நல்லோர்‌ குழீஇய நாநவில்‌ அவையத்து 

வல்லா ராயினும்‌ புறமறைத்துச்‌ சென்றோரைச்‌ 
சொல்லிக்‌ காட்டிச்‌ சோர்வின்றி விளக்கி 
நல்லிதின்‌ இயக்குமவன்‌ சுற்றத்‌ தொழுக்கமும்‌ . 


நீரகம்‌ பனிக்கும்‌ அஞ்சுவரு கடுந்திறல்‌ 

பேரிசை நவிர மேஎ யுறையும்‌ 

காரிஉண்டிக்‌ கட வுள தியற்கையும்‌ 

பாயிருள்‌ நீங்கப்‌ பகல்செய்யா எழுதரு 

ஞாயி றன்னவவன்‌ வசையில்‌ சிறப்பும்‌ 

இகந்தன ஆயினும்‌ தெவ்வர்‌ தேஎம்‌ 

நுகம்படக்‌ கடந்து நூழி லாட்டிப்‌ 

புரைத்தோல்‌ வரைப்பின்‌ வேனிழற்‌ புலவோர்க்குக்‌ 
கொடைக்கடன்‌ இறுத்தவன்‌ தொல்லோர்‌ வரவும்‌ 


இரைதேர்ந்‌ திவரும்‌ கொடுந்தாள்‌ முதலையொடூ . 


திரைபடக்‌ குழிந்த கல்லகழ்‌ கிடங்கின்‌ 
வரைபுரை நிவப்பின்‌ வான்றோய்‌ இஞ்சி 
உரைசெல வெறுத்தவன்‌ மூதூர்‌ மாலையும்‌ 
கேளினி வேளைநீ முன்னிய திசையே 
மிகுவளம்‌ பழுநிய யாணர்‌ வைப்பிற்‌ 

புதுவது வந்தன்‌ றிதுவதன்‌ பண்பே 
வானமின்னு வசிவு பொழிய ஆனாது 

இட்ட வெல்லாம்‌ பெட்டாங்கு விளையப்‌ 
பெயலொடூ வைகிய வியன்கண்‌ இரும்புனத்து 
அகலிரு விசும்பி னாஅல்‌ போல 


வாலிதின்‌ விரிந்த புன்கொடி முசுண்டை 
நீலத்‌ தன்ன விதைப்புன மருங்கின்‌ 

மகுளி பாயாது மலிதுளி தழாலின்‌ 

அகளத்‌ தன்ன நிறைசுனைப்‌ புறவிற்‌ 
கெளவை போகிய கருங்காய்‌ பிடியேழ்‌ 
நெய்கொள வொழுகின பல்கவ ரீரெண்‌ 
பொய்பொரு கயமுனி முயங்குகை கடுப்பக்‌ 
கொய்பத முற்றன குலவுக்குரல்‌ ஏனல்‌ 
விளைதயிர்ப்‌ பிதிர்வின்‌ வீவுக்‌ கிருவிதொறும்‌ 
குளிர்புரை கொடூங்காய்‌ கொண்டன அவரை 


மேதி யன்ன கல்பிறங்கு இயலின்‌ 
வாதிகை யன்ன கவைக்கதிர்‌ இறைஞ்சி 
இரும்புகவர்‌ வுற்றன பெரும்புன வரகே 


... 70 


... 80 


0 


.. 100 


.. 110 


பால்வார்பு கெழீஇப்‌ பல்கவர்‌ வளிபோழ்பு 

வாலிதின்‌ விளைந்தன ஐவன வெண்ணெல்‌ 

வேலீண்டு தொழுதி இரிவுற்‌ றென்னக்‌ 

காலுறு துவைப்பிற்‌ கவிழ்க்கனைத்‌ திறைஞ்சிக்‌ 

குறையறை வாரா நிவப்பி னறையுற்று 

ஆலைக்‌ கலமருந்‌ தீங்கழைக்‌ கரும்பே 

புயற்புனிறு போகிய பூமலி புறவின்‌ ... 120 


அவற்பதங்‌ கொண்டன அம்பொதித்‌ தோரை 

தொய்யாது வித்திய துளர்படு துடவை 

ஐயவி யமன்ற வெண்காற்‌ செறுவின்‌ 

மையென விரிந்தன நீணறு நெய்தல்‌ 

செய்யாப்‌ பாவை வளர்ந்துகவின்‌ முற்றிக்‌ 

காயங்‌ கொண்டன இஞ்சிமா விருந்து 

வயவுப்பிடி முழந்தாள்‌ கடுப்பக்‌ குழிதொறும்‌ 

விழுமிதின்‌ வீழ்ந்தன கொழுங்கொடிக்‌ கவலை 

காழ்மண்‌ டெஃகம்‌ களிற்றுமுகம்‌ பாய்ந்தென 

ஊழ்மல ரொழிமுகை உயர்முகந்‌ தோயத்‌ . .. 130 


துறுகல்‌ சுற்றிய சோலை வாழை 

இறுகுகுலை முறுகப்‌ பழுத்த பயம்புக்கு 

ஊழுற்‌ றலமரும்‌ உந்தூழ்‌ அகலறைக்‌ 

கால மன்றியும்‌ மரம்பயன்‌ கொடுத்தலிற் 

காலின்‌ உதிர்ந்தன கருங்கனி நாவல்‌ 

மாறுகொள வொழுகின ஊறுநீ ருயவை 

நூறொடு குழீஇயின கூவை சேறுசிறந்து 

உண்ணுநர்த்‌ தடுத்தன தேமாப்‌ புண்ணரிந்து 

அரலை உக்கன நெடுந்தாள்‌ ஆசினி 

விரலூன்று படூகண்‌ ஆகுளி கடுப்பக்‌ . .. 140 


குடிஞை இரட்டு நெடுமலை அடுக்கத்துக்‌ 

கீழு மேலுங்‌ கார்வாய்த்‌ தெதிரிக்‌ 

கரஞ்செல்‌ கோடியர்‌ முழவிற்‌ றூங்கி 

முரஞ்சுகொண்‌ டிறைஞ்சின அலங்குசினைப்‌ பலவே 

தீயி னன்ன ஒண்செங்‌ காந்தள்‌ 

தூவற்‌ கலித்த புதுமுகை ஊன்செத்து 

அறியா தெடுத்த புன்புறச்‌ சேவல்‌ 

ஊஉ னன்மையி னுண்ணா துகுத்தென 

நெருப்பி னன்ன பல்லிதழ்‌ தாஅய்‌ 

வெறிக்களம்‌ கடுக்கும்‌ வியலறை தோறும்‌ 150 


மணல்‌ கமழு மாமலைச்‌ சாரல்‌ 

தேனினர்‌ கிழங்கினர்‌ ஊனார்‌ வட்டியர்‌ 
சிறுகட்‌ பன்றிப்‌ பழுதுளிப்‌ போக்கிப்‌ 
பொருதுதொலை யானைக்‌ கோடுூசீ ராகத்‌ 
தூவொடு மலிந்த காய கானவர்‌ 

செழும்பல்‌ யாணர்ச்‌ சிறுகுடிப்‌ படினே 
இரும்பே ரொக்கலொடூ பதமிகப்‌ பெறுகுவிர்‌ 
அன்றவ ணசை.இ அற்சேர்ந்‌ தல்கிக்‌ 

கன்றெரி யொள்ளிணர்‌ கடும்பொடு மலைந்து 


சேந்த செயலைச்‌ செப்பம்‌ போகி . .. 160 


அலங்குகழை நரலும்‌ ஆரிப்‌ படுகர்ச்‌ 

சிலம்படைந்‌ திருந்த பாக்க மெய்தி 

நோனாச்‌ செருவின்‌ வலம்படு நோன்றாள்‌ 

மான விறல்வேள்‌ வயிரிய மெனினே 

நும்மில்‌ போல நில்லாது புக்குக்‌ 

கிழவிர்‌ போலக்‌ கேளாது கெழீ இச்‌ 

சேட்புலம்‌ பகல இனிய கூறிப்‌ 

பரூஉக்குறை பொழிந்த நெய்க்கண்‌ வேவையொடு 

குரூஉக்க ணிறடிப்‌ பொம்மல்‌ பெறுகுவிர்‌ 

ஏறித்‌ தரூஉம்‌ இலங்குமலைத்‌ தாரமொடு . td 


வேய்ப்பெயல்‌ விளையுள்‌ தேக்கட்‌ தேறல்‌ 

குறைவின்று பருகி நறவுமகிழ்ந்து வைகறைப்‌ 

பழஞ்செருக்‌ குற்றநும்‌ அனந்தல்‌ தீர 

அருவி தந்த பழஞ்சிதை வெண்காழ்‌ 

வருவிசை தவிர்த்த கடமான்‌ கொழுங்குறை 

முளவுமாத்‌ தொலைச்சிய பைந்நிணப்‌ பிளவை 

பிணவுநாய்‌ முடுக்கிய தடியொடு விரைஇ 

வெண்புடைக்‌ கொண்ட துய்த்தலைப்‌ பழனின்‌ 

இன்புளிக்‌ கலந்து மாமோ ராகக்‌ 

கழைவளர்‌ நெல்லின்‌ அரியுலை ஊழ்த்து 180 


வழையமை சாரல்‌ கமழத்‌ துழைஇ 

நறுமலர்‌ அணிந்த நாறிரு முச்சிக்‌ 

குறமகள்‌ ஆக்கிய வாலவிழ்‌ வல்சி 

அகமலி உவகை ஆர்வமொ டளைஇ 

மகமுறை தடுப்ப மனைதொறும்‌ பெறுகுவிர்‌ 

செருச்செய்‌ முன்பிற்‌ குருசில்‌ முன்னிய 

பரிசில்‌ மறப்ப நீடலும்‌ உரியிர்‌ 

அனைய தன்றவன்‌ மலைமிசை நாடே 

நிரையிதழ்க்‌ குவளைக்‌ கடிவ்‌ தொடினும்‌ 

வரையர மகளிர்‌ இருக்கை காணினும்‌ a0 


உயிர்செல வெம்பிப்‌ பனித்தலும்‌ உரியிர்‌ 

பலநா ணில்லாது நிலநாடு படர்மின்‌ 

விளைபுன நிழத்தலிற்‌ கேழல்‌ அஞ்சிப்‌ 

புழைதொறு மாட்டிய இருங்கல்‌ அடாடர்‌ 

அரும்பொறி உடைய வாறே நள்ளிருள்‌ 

அலரிவிரிந்த விடியல்‌ வைகினிர்‌ கழிமின்‌ 

நளிந்துபலர்‌ வழங்காச்‌ செப்பந்‌ துணியின்‌ 

முரம்புகண்‌ உடைந்த பரலவற்‌ போழ்வில்‌ 

கரந்துபாம்‌ பொடுங்கும்‌ பயம்புமா ர௬ுளவே 

குறிக்கொண்டு மரங்‌ கொட்டி நோக்கிச்‌ ... 200 


செறிதொடி விறலியர்‌ கைதொழுஉப்‌ பழிச்ச 
வறிதுநெறி ஓர்‌ இ வலஞ்செயாக்‌ கழிமின்‌ 
புலந்துபுனிறு போகிய புனஞ்சூழ்‌ குறவர்‌ 
உயர்நிலை இதணம்‌ ஏறிக்‌ கைபுடையூஉ 


அகன்மலை யிறும்பில்‌ துவன்றிய யானைப்‌ 
பகனிலை தவிர்க்கும்‌ கவணுமிழ்‌ கடுங்கல்‌ 
இருவெதிர்‌ ஈர்ங்கழை தத்திக்‌ கல்லெனக்‌ 
கருவிர லூகம்‌ பார்ப்போ டிரிய 
உயிர்செகு மரபிற்‌ கூற்றத்‌ தன்ன 
வரும்விசை தவிராது மரமறையாக்‌ கழிமின்‌ 


உரவுக்களிறு கரக்கும்‌ இடங்கர்‌ ஒடுங்கி 
இரவின்‌ அன்ன இருள்தூங்கு வரைப்பின்‌ 
குமிழி சுழலும்‌ குண்டுகய முடுக்கர்‌ 

அகழ்‌ இழிந்‌ தன்ன கான்யாற்று நடவை 
வமூஉமருங்‌ குடைய வழாஅல்‌ ஓம்பிப்‌ 
பரூஉக்கொடி வலந்த மதலை பற்றித்‌ 
துருவி னன்ன புன்றலை மகாரோடூ 

ஒருவிர்‌ ஒருவிர்‌ ஓம்பினிர்‌ கழிமின்‌ 
அழுந்துபட்‌ டலமரும்‌ புழகமல்‌ சாரல்‌ 
விழுந்தோர்‌ மாய்க்குங்‌ குண்டுகயத்‌ தருகா 


வழும்புகண்‌ புதைத்த நுண்ணீர்ப்‌ பாசி 
அடிநிலை தளர்க்கும்‌ அருப்பமும்‌ உடைய 
முழுநெறி பிணங்கிய நுண்கோல்‌ வேரலோடு 
எருவை மென்கோல்‌ கொண்டனிர்‌ கழிமின்‌ 
உயர்நிலை மாக்கற்‌ புகர்முகம்‌ புதைய 
மாரியி னிகுதரு வில்லுமிழ்‌ கடுங்கணைத்‌ 
தாரொடூ பொலிந்த வினைநவில்‌ யானைச்‌ 
சூழியிற்‌ பொலிந்த சுடர்ப்பூ விலஞ்சி 
ஓரியாற்‌ றியவின்‌ மூத்த புரிசைப்‌ 

பராவரு மரபிற்‌ கடவுட்‌ காணிற்‌ 


தொழாஅநிர்‌ கழியின்‌ அல்லது வறிது 
நும்மியந்‌ தொடூதல்‌ ஓம்புமின்‌ மயங்குதுளி 
மாரி தலையுமவன்‌ மல்லல்‌ வெற்பே 

அலகை யன்ன வெள்வேர்ப்‌ பீலிக்‌ 

கலவ மஞ்ஞை கட்சியில்‌ தளரினும்‌ 
கடூம்பறைக்‌ கோடியர்‌ மகாஅ ரன்ன 
நெடுங்கழைக்‌ கொம்பர்க்‌ கடுவன்‌ உகளினும்‌ 
நேர்கொள் நெடுவரை நேமியின்‌ தொடுத்த 
சூர்புகல்‌ அடுக்கத்துப்‌ பிரசங்‌ காணினும்‌ 
கெரேரென நோக்கல்‌ ஓம்புமின்‌ உரித்தன்று 


நிரைசெலல்‌ மெல்லடி நெறிமாறு படுகுவிர்‌ 
வரைசேர்‌ வகுந்திற்‌ கானத்துப்‌ படினே 
கழுதிற்‌ சேணோன்‌ ஏவொடூ போகி 

இழுதி னன்ன வானிணஞ்‌ செருக்கி 

நிறப்புண்‌ கூர்ந்த நிலந்தின்‌ மருப்பின்‌ 
நெறிக்கெடக்‌ கிடந்த இரும்பி ணர்‌ எருத்தின்‌ 
இருள்துணிந்‌ தன்ன ஏனங்‌ காணின்‌ 
முளிகழை இழைந்த காடுபடு தீயின்‌ 

நளிபுகை கமழா திறாயினிர்‌ மிசைந்து 
துகளறத்‌ துணிந்த மணிமருள்‌ தெண்ணீர்‌ 


... 210 


42210 


... 230 


... 240 


200 


குவளையம்‌ பைஞ்சுனை அசைவிடப்‌ பருகி 


மிகுத்துப்‌ பதங்கொண்ட பரூஉக்கட்‌ பொதியினிர்‌ 


புட்கை போகிய புன்றலை மகாரோடு 
அற்கிடை கழிதல்‌ ஓம்பி ஆற்றநும்‌ 

இல்புக்‌ கன்ன கல்லளை வதிமின்‌ 
அல்சேர்ந்‌ தல்கி அசைதல்‌ ஓம்பி 
வான்கண்‌ விரிந்த விடிய லேற்றெழுந்து 
கானகப்‌ பட்ட செந்நெறிக்‌ கொண்மின்‌ 
கயம்கண்‌ டன்ன அகன்பை யங்கண்‌ 
மைந்துமலி சினத்த களிறுமதன்‌ அழிக்கும்‌ 


துஞ்சுமரங்‌ கடுக்கும்‌ மாசுணம்‌ விலங்கி 
இகந்துசேட்‌ கமழும்‌ பூவும்‌ உண்டோர்‌ 
மறந்தமை கல்லாப்‌ பழனும்‌ ஊழிறந்து 
பெரும்பயங்‌ கழியினும்‌ மாந்தர்‌ துன்னார்‌ 
இருங்கால்‌ வீயும்‌ பெருமரக்‌ குழாமும்‌ 
இடனும்‌ வலனும்‌ நினையினர்‌ நோக்கிக்‌ 
குறியறிக்‌ தவையவை குறுகாது கழிமின்‌ 
கோடுபல முரஞ்சிய கோளி யாலத்துக்‌ 
கூடியத்‌ தன்ன குரல்புணர்‌ புள்ளின்‌ 
நாடுகா ணனந்தலை மென்மெல அகன்மின்‌ 


மாநிழற்‌ பட்ட மரம்பயில்‌ இறும்பின்‌ 
ஞாயிறு தெறாஅ மாசு நனந்தலைத்‌ 

தே௭ மருளும்‌ அமைய மாயினும்‌ 
இறாஅவன்‌ சிலையர்‌ மாதேர்பு கொட்கும்‌ 
குறவரு மருளுங்‌ குன்றத்துப்‌ படினே 
அகன்கட்‌ பாறை துவன்றிக்‌ கல்லென 
இயங்கல்‌ ஓம்பிநும்‌ மியங்கள்‌ தொடுமின்‌ 
பாடின்‌ அருவிப்‌ பயங்கெழு மீமிசைக்‌ 
காடூகாத்‌ துறையுங்‌ கானவர்‌ உளரே 
நிலைத்துறை வழீ. இய மதனழி மாக்கள்‌ 


புனற்படூ பூசலின்‌ விரைந்துவல்‌ லெய்தி 
உண்டற்‌ கினிய பழனுங்‌ கண்டோர்‌ 
மலைதற்‌ கினிய பூவுங்‌ காட்டி 

ஊறு நிரம்பிய ஆறவர்‌ முந்துற 

நும்மி னெஞ்சத்‌ தவலம்‌ வீட 

இம்மென்‌ கடும்போ டினியிர்‌ ஆகுவிர்‌ 
அறிஞர்‌ கூறிய மாதிரங்‌ கைக்கொள்பு 
குறியவும்‌ நெடியவும்‌ ஊழிழிபு புதுவோர்‌ 


நோக்கினும்‌ பனிக்கும்‌ நோய்கூர்‌ அடுக்கத்து 


அலர்தாய வரிநிழல்‌ அசையினிர்‌ இருப்பிற்‌ 


பலதிறம்‌ பெயர்பவை கேட்குவிர்‌ மாதோ 


கலைதொடுூ பெரும்பழம்‌ புண்கூர்ந்‌ தூறலின்‌ 


மலைமுழுதுங்‌ கமழு மாதிரந்‌ தோறும்‌ 
அருவிய நுகரும்‌ வானர மகளிர்‌ 
வருவிசை தவிராது வாங்குபு குடைதொறும்‌ 


... 260 


... 270 


... 280 


fl 


தெரியிமிழ்‌ கொண்டநும்‌ இயம்போ லின்னிசை 
இலங்கேந்து மருப்பின்‌ இனம்பிரி ஒருத்தல்‌ 
விலங்கல்‌ மீமிசைப்‌ பணவைக்‌ கானவர்‌ 

புலம்புக்‌ குண்ணும்‌ புரிவளைப்‌ பூசல்‌ 

சேயளைப்‌ பள்ளி எஃகுறு முள்ளின்‌ 


எய்தெற இழுக்கிய கானவர்‌ அழுகை 
கொடுவரி பாய்ந்தெனக்‌ கொழுநர்‌ மார்பின்‌ 
நெடுவசி விழுப்புண்‌ தணிமார்‌ காப்பென 
அறல்வாழ்‌ கூந்தற்‌ கொடிச்சியர்‌ பாடல்‌ 
தலைநாட்‌ பூத்த பொன்னிணர்‌ வேங்கை 
மலைமா ரிடூஉம்‌ ஏமப்‌ பூசல்‌ 

கன்றரைப்‌ பட்ட கயந்தலை மடப்பிடி 
வலிக்குவரம்‌ பாகிய கணவன்‌ ஓம்பலின்‌ 
ஒண்கேழ்‌ வயப்புலி பாய்ந்தெனக்‌ கிளையொடூ 
நெடுவரை இயம்பும்‌ இடியுமிழ்‌ தழங்குகுரல்‌ . 


கைக்கோண்‌ மறந்த கருவிரன்‌ மந்தி 

அருவிடர்‌ வீழ்ந்ததன்‌ கல்லாப்‌ பார்ப்பிற்கு 
முறிமே யாக்கைக்‌ கிளையொடு துவன்றிச்‌ 
சிறுமை யுற்ற களையாப்‌ பூசல்‌ 

கலைகை யற்ற காண்பின்‌ நெடுவரை 
நிலைபெய்‌ திட்ட மால்புநெறி யாகப்‌ 
பெரும்பயன்‌ தொகுத்த தேங்கொள்‌ கொள்ளை 
அருங்குறும்‌ பெறிந்த கானவர்‌ உவகை 


திருந்துவேல்‌ அண்ணற்கு விருந்திறை சான்மென 


நறவுநாட்‌ செய்த குறவர்தம்‌ பெண்டிரொடு 


மான்றோற்‌ சிறுபறை கறங்கக்‌ கல்லென 
வான்றோய்‌ மீமிசை அயருங்‌ குரவை 

நல்லெழி னெடுந்தேர்‌ இயவுவந்‌ தன்ன 

கல்யா றொலிக்கும்‌ விடர்முழங்‌ கிரங்கிசை 
நெடுஞ்சுழிப்‌ பட்ட கடுங்கண்‌ வேழத்து 
உரவுச்சினந்‌ தணித்துப்‌ பெருவெளிற்‌ பிணிமார்‌ 
விரவுமொழி பயிற்றும்‌ பாக ரோதை 

ஒலிகழைத்‌ தட்டை புடையுநர்‌ புனந்தொறும்‌ 
கிளிகடி மகளிர்‌ விளிபடூ பூசல்‌ 

இனத்திற்‌ நீர்ந்த துளங்கிமி னல்லேறு 


மலைத்தலை வந்த மரையான்‌ கதழ்விடை 
மாறா மைந்தின்‌ ஊறுபடத்‌ தாக்கிக்‌ 

கோவலர்‌ குறவரோ டொருங்கியைந்‌ தார்ப்ப 
வள்ளிதழ்க்‌ குளவியுங்‌ குறிஞ்சியுங்‌ குழைய 
நல்லேறு பொரூஉம்‌ கல்லென்‌ கம்பலை 
காந்தள்‌ துடம்பிற்‌ கமழ்மட லோச்சி 

வன்கோட்‌ பலவின்‌ சுளைவிளை தீம்பழம்‌ 
உண்டுபடு மிச்சிற்‌ காழ்பயன்‌ கொண்மார்‌ 
கன்று கடாஅ வுறுக்கு மகாஅ ரோதை 
மழைகண்‌ டன்ன ஆலைதொறு ஜெரேரெனக்‌ . 


... 300 


310 


டு 


... 330 


..340 


கழைகண்‌ ணுடைக்குங்‌ கரும்பி னேத்தமும்‌ 
தினைகுறு மகளிர்‌ இசைபடூ வள்ளையும்‌ 
சேம்பு மஞ்சளும்‌ ஓம்பினர்‌ காப்போர்‌ 

பன்றிப்‌ பறையுங்‌ குன்றகச்‌ சிலம்பும்‌ 

என்றிவ்‌ வனைத்தும்‌ இயைந்தொருங்‌ கீண்டி 
அவலவு மிசையவுந்‌ துவன்றிப்‌ பலவுடன்‌ 
அலகைத்‌ தவிர்த்த எண்ணருந்‌ திறத்த 
மலைபடு கடாஅ மாதிரத்‌ தியம்பக்‌ 
குரூஉக்கட்‌ பிணையல்‌ கோதை மகளிர்‌ 
முழவுத்துயில்‌ அறியா வியலு ளாங்கண்‌ 


விழவின்‌ அற்றவன்‌ வியன்கண்‌ வெற்பே 
கண்ண்‌ டண்ண்னெனக்‌ கண்டுங்‌ கேட்டுங்‌ 
உண்டற்‌ கினிய பலபா ராட்டியும்‌ 
இன்னும்‌ வருவ தாக நமக்கெனத்‌ 
தொன்முறை மரபினி ராகிப்‌ பன்மாண்‌ 
செருமிக்குப்‌ புகலுந்‌ திருவார்‌ மார்பன்‌ 
உருமுரறு கருவிய பெருமலை பிற்பட 
இறும்பூது கஞலிய இன்குரல்‌ விறலியர்‌ 
நறுங்கார்‌ அடூக்கத்துக்‌ குறிஞ்சி பாடிக்‌ 
கைதொழுஉப்‌ பரவிப்‌ பழிச்சினிர்‌ கழிமின்‌ 


மைபடூ மாமலை பனுவலிற்‌ பொங்கிக்‌ 
கைதோய்‌ வன்ன கார்மழைத்‌ தொழுதி 
தூஉ யன்ன துவலை தூற்றலின்‌ 

தேஎந்‌ தேறாக்‌ கடூம்பரிக்‌ கடும்பொடூ 
காஅய்க்‌ கொண்டநும்‌ இயந்தொய்‌ படாமற்‌ 
கூவல்‌ அன்ன விடரகம்‌ புகுமின்‌ 

இருங்கல்‌ இகுப்பத்‌ திறுவரை சேராது 
குன்றிடம்‌ பட்ட ஆரிடர்‌ அழுவத்து 

நின்று நோக்கினும்‌ கண்வாள்‌ வெளவும்‌ 
மண்கனை முழவின்‌ தலைக்கோல்‌ கொண்டு 


தண்டுகா லாகத்‌ தளர்தல்‌ ஓம்பி 

ஊன்றினிர்‌ கழிமின்‌ ஊறுதவப்‌ பலவே 
அயில்காய்ந்‌ தன்ன கூர்ங்கற்‌ பாறை 
வெயில்புறந்‌ தரூஉம்‌ இன்னல்‌ இயக்கத்துக்‌ 
கதிர்சினந்‌ தணிந்த அமயத்துக்‌ கழிமின்‌ 
உரைசெல வெறுத்தவவ னீங்காச்‌ சுற்றமொடு 
புரைதவ உயரிய மழைமருள்‌ பஃறோல்‌ 
அரசுநிலை தளர்க்கும்‌ அருப்பமும்‌ உடைய 
பின்னி யன்ன பிணங்கரி னுழைதொறும்‌ 
முன்னோன்‌ வாங்கிய கடூவிசைக்‌ கணைக்கோல்‌ 


இன்னிசை நல்யாழ்ப்‌ பத்தரும்‌ விசிபிணி 
மண்ணார்‌ முழவின்‌ கண்ணு மோம்பிக்‌ 
கைபிணி விடாஅது பைபயக்‌ கழிமின்‌ 
களிறுமலைந்‌ தன்ன கண்கூடு துறுகல்‌ 
தளிபொழி கானந்‌ தலைதவப்‌ பலவே 
ஒன்னாத்‌ தெவ்வர்‌ உலைவிடத்‌ தார்த்தென 


டு 


... 360 


ms 


... 380 


10 


நல்வழிக்‌ கொடுத்த நாணுடை மறவர்‌ 
செல்லா நல்லிசைப்‌ பெயரொடுூ நட்ட 
கல்லேசு கவலை எண்ணுமிகப்‌ பலவே 
இன்புறு முரற்கைநும்‌ பாட்டுவிருப்‌ பாகத்‌ . 


தொன்றொழுகு மரபினும்‌ மருப்பிகுத்துத்‌ துனைமின்‌ 
பண்டுநற்‌ கறியாப்‌ புலம்பெயர்‌ புதுவிர்‌ 

சந்து நீவிப்‌ புன்முடிந்‌ திடூமின்‌ 

செல்லுந்‌ தேஎத்துப்‌ பெயர்மருங்‌ கறிமார்‌ 
கல்லெறிந்‌ தெழுதிய நல்லரை மராஅத்து 

கடவு ளோங்கிய காடேசு கவலை 

ஒட்டா தகன்ற ஒன்னாத்‌ தெவ்வர்‌ 

சுட்டினும்‌ பனிக்குஞ்‌ சுரந்தவப்‌ பலவே 

தேம்பாய்‌ கண்ணித்‌ தேர்வீசு கவிகை 

ஓம்பா வள்ளற்‌ படர்ந்திகும்‌ எனினே . 


மேம்பட வெறுத்தவன்‌ தொஃறிணை மூதூர்‌ 
ஆங்கன மற்றே நம்ம னோர்க்கே 

அசைவுழி யசைஇ அஞ்சாது கழிமின்‌ 

புலியுற வெறுத்ததன்‌ வீழ்பிணை யுள்ளிக்‌ 
கலைநின்று விளிக்குங்‌ கானம்‌ ஊழிறந்து 
சிலையொலி வெரீ இய செங்கண்‌ மரைவிடை 
தலையிரும்பு கதழும்‌ நாறுகொடிப்‌ புறவின்‌ 
வேறுபுலம்‌ படர்ந்த ஏறுடை இனத்த 
வளையான்‌ தீம்பால்‌ மிளைசூழ்‌ கோவலர்‌ 
வளையோர்‌ உவப்பத்‌ தருவனர்‌ சொரிதலின்‌ 


பலம்பெறு நசையொடு பதிவயிற்‌ நீர்ந்தநும்‌ 
புலம்புசேண்‌ அகலப்‌ புதுவிர்‌ ஆகுவிர்‌ 
பகர்விரவு நெல்லின்‌ பலவரி யன்ன 

தகர்விரவு துருவை வெள்ளையொடு விரைஇக்‌ 
கல்லென்‌ கடத்திடைக்‌ கடலின்‌ இரைக்கும்‌ 
பல்யாட்‌ டினநிரை எல்லினிர்‌ புகினே 

பாலும்‌ மிதவையும்‌ பண்ணாது பெறுகுவிர்‌ 
துய்ம்மயிர்‌ அடக்கிய சேக்கை யன்ன 
மெய்யுரித்‌ தியற்றிய மிதியதட்‌ பள்ளித்‌ 
தீத்துணை யாகச்‌ சேந்தனிர்‌ கழிமின்‌ 


கூப்பிடு கடக்குங்‌ கூர்நல்‌ லம்பிற்‌ 
கொடுவிற்‌ கூளியர்‌ கூவை காணிற்‌ 
படியோர்த்‌ தேய்த்த பணிவில்‌ ஆண்மைக்‌ 
கொடியோள்‌ கணவற்‌ படர்ந்திகு மெனினே 
தடியுங்‌ கிழங்குந்‌ தண்டினர்‌ தரீஇ 

ஓம்புநர்‌ அல்ல துடற்றுநர்‌ இல்லை 
ஆங்குவியங்‌ கொண்மின்‌ அதுவதன்‌ பண்பே 
தேம்பட மலர்ந்த மராஅமெல்‌ லிணரும்‌ 
உம்பல்‌ அகைத்த ஒண்முறி யாவும்‌ 
தளிரொடூ மிடைந்த காமரு கண்ணி . 


திரங்குமர னாரிற்‌ பொலியச்‌ சூடி 


.. 390 


.. 400 


... 410 


... 420 


.. 430 


11 


12 


முரம்புகண்‌ ணுடைந்த நடவை தண்ணென 

உண்டனிர்‌ ஆடிக்‌ கொண்டனிர்‌ கழிமின்‌ 

செவ்வ்‌ வேங்கைப்‌ பூவி னன்ன 

வேய்கொள்‌ அரிசி மிதவை சொரிந்த 

சுவல்விளை நெல்லின்‌ அவரையம்‌ பைங்கூழ்‌ 

அற்கிடை உழந்தநும்‌ வருத்தம்‌ வீட 

அகலு ளாங்கட்‌ கழிமிடைந்‌ தியற்றிய 

புல்வேய்‌ குரம்பைக்‌ குடிதொறும்‌ பெறுகுவிர்‌ 

பொன்னறைந்‌ தன்ன நுண்ணேர்‌ அரிசி ... 440 


வெண்ணெறிந்‌ தியற்றிய மாக்கண்‌ அமலை 
தண்ணெ ணுண்ணிழு துள்ளீ டாக 

அசையினிர்‌ சேப்பின்‌ அல்கலும்‌ பெறுகுவிர்‌ 
விசையங்‌ கொழித்த பூழி யன்ன 

உண்ணுநர்த்‌ தடுத்த நுண்ணிடி நுவணை 
நொய்ம்மர விறகின்‌ ஜெகிழி மாட்டிப்‌ 

பனிசேண்‌ நீங்க இனிதுடன்‌ துஞ்சிப்‌ 

புலரி விடியற்‌ புள்ளோர்த்துக்‌ கழிமின்‌ 
புல்லரைக்‌ காஞ்சிப்‌ புனல்பொரு புதவின்‌ 
மெல்லவ லிருந்த ஊர்தொறு நல்லியாழ்ப்‌ ... 450 


பண்ணுப்பெயர்த்‌ தன்ன காவும்‌ பள்ளியும்‌ 

பன்னா ணிற்பினும்‌ சேந்தனிர்‌ செலினும்‌ 

நன்பல வுடைத்தவன்‌ தண்பணை நாடே 

கண்புமலி பழனங்‌ கமழத்‌ துழைஇ 

வலையோர்‌ தந்த இருஞ்சுவல்‌ வாளை 

நிலையோர்‌ இட்ட நெடுூநாண்‌ தூண்டிற்‌ 

பிடிக்கை யன்ன செங்கண்‌ வராஅல்‌ 

துடிக்கண்‌ அன்ன குறையொடூ விரைஇப்‌ 

பகன்றைக்‌ கண்ணிப்‌ பழையர்‌ மகளிர்‌ 

ஷெண்டாடுூ செறுவிற்‌ றாரஅய்க்கண்‌ வைத்த ... 460 


விலங்கல்‌ அன்ன போர்முதற்‌ றொலைஇ 

வளஞ்செய்‌ வினைஞர்‌ வல்சி நல்கத்‌ 

துளங்குதசும்பு வாக்கிய பசும்பொதித்‌ தேறல்‌ 

இளங்கதிர்‌ ஞாயிற்றுக்‌ களங்கடொறும்‌ பெறுகுவிர்‌ 

முள்ளரித்‌ தியற்றிய வெள்ளரி வெண்சோறு 

வண்டுபடக்‌ கமழுந்‌ தேம்பாய்‌ கண்ணித்‌ 

திண்டேர்‌ நன்னற்கும்‌ அயினி சான்மெனக்‌ 

கண்டோர்‌ மருளக்‌ கடூம்புடன்‌ அருந்தி 

எருதெறி களமர்‌ ஓதையொடுூ நல்யாழ்‌ 

மருதம்‌ பண்ணி அசையினிர்‌ கழிமின்‌ ... 470 


வெண்ணெல்‌ அரிநர்‌ தண்ணுமை வெர்‌ இச்‌ 
செங்கண்‌ எருமை இனம்பிரி ஒருத்தல்‌ 
கனைசெலல்‌ முன்பொடு கதழ்ந்துவரல்‌ போற்றி 
வனைகலத்‌ திகிரியிற்‌ குமிழி சுழலும்‌ 
துனைசெலற்‌ றலைவாய்‌ ஓவிறந்‌ தொலிக்கும்‌ 
காணுநர்‌ வயாஅங்‌ கட்கின்‌ சேயாற்றின்‌ 
யாணர்‌ ஒருகரைக்‌ கொண்டனிர்‌ கழிமின்‌ 


நிதியந்‌ துஞ்சு நிவந்தோங்கு வரைப்பிற்‌ 
பதியெழ லறியாப்‌ பழங்குடி கெழீஇ 
வியலிடம்‌ பெறாஅ விழுப்பெரு நியமத்து ... 480 


யாறெனக்‌ கிடந்த செருவிற்‌ சாறென 

இகழுநர்‌ வெரூஉங்‌ கவலை மறுகிற்‌ 

கடலெனக்‌ காரென ஒலிக்குஞ்‌ சும்மையொடூ 

மலையென மழையென மாட மோங்கித்‌ 

துனிதீர்‌ காதலின்‌ இனிதமர்ந்‌ துறையும்‌ 

பனிவார்‌ காவிற்‌ பல்வண்‌ டிமிரும்‌ 

நனிசேய்த்‌ தன்றவன்‌ பழவிறன்‌ மூதூர்‌ 

பொருந்தாத்‌ தெவ்வர்‌ இருந்தலை துமியப்‌ 

பருந்துபடக்‌ கடக்கும்‌ ஒள்வாண்‌ மறவர்‌ 

கருங்கடை எஃகஞ்‌ சாத்திய புதவின்‌ . .. 490 


அருங்கடி வாயில்‌ அயிராது புகுமின்‌ 

மன்றில்‌ வதியுநர்‌ சேட்புலப்‌ பரிசிலர்‌ 

வெல்போர்ச்‌ சேஎய்ப்‌ பெருவிற லுள்ளி 

வந்தோர்‌ மன்ற அளியர்‌ தாமெனக்‌ 

கண்டோ ரெல்லாம்‌ அமர்ந்தினிது நோக்கி 

விருந்திறை அவரவர்‌ எதிர்கொளக்‌ குறுகிப்‌ 

பரிபுலம்‌ பலைத்தநும்‌ வருத்தம்‌ வீட 

எரிகான்‌ றன்ன பூஞ்சினை மராஅத்துத்‌ 

தொழுதி போக வலிந்தகப்‌ பட்ட 

மடநடை ஆமான்‌ கயமுனிக்‌ குழவி . .. 500 


ஊமை எண்கின்‌ குடாவடிக்‌ குருளை 

மீமிசைக்‌ கொண்ட கவர்பரிக்‌ கொடுந்தாள்‌ 

வரைவாழ்‌ வருடை வன்றலை மாத்தகர்‌ 

அரவுக்குறும்‌ பெறிந்த சிறுகண்‌ தீர்வை 

அளைச்செறி உழுவை கோளுற வெறுத்த 

மடக்கண்‌ மரையான்‌ பெருஞ்செவிக்‌ குழவி 

அரக்குவிரித்‌ தன்ன செந்நில மருங்கிற்‌ 

பரற்றவழ்‌ உடும்பின்‌ கொடுந்தாள்‌ ஏற்றை 

வரைப்பொலிந்‌ தியலும்‌ மடக்கண்‌ மஞ்ஞை 

கானக்‌ கோழிக்‌ கவர்குரற்‌ சேவல்‌ LO 


கானப்‌ பலவின்‌ முழவுமருள்‌ பெரும்பழம்‌ 

இடிக்கலப்‌ பன்ன நறுவடி மாவின்‌ 

வடிச்சேறு விளைந்த தீம்பழத்‌ தாரம்‌ 

தூவற்‌ கலித்த இவர்நனை வளர்கொடி 

காஅய்க்‌ கொண்ட நுகமரு ணூறை 

பரூஉப்பளிங்‌ குதிர்த்த பலவுறு திருமணி 

குரூஉப்புலி பொருத புண்கூர்‌ யானை 

முத்துடை மருப்பின்‌ முழுவலி மிகுதிரள்‌ 

வளையுடைந்‌ தன்ன வள்ளிதழ்க்‌ காந்தள்‌ 

நாகந்‌ திலக நறுங்காழ்‌ ஆரம்‌ மப 


கருங்கொடி மிளகின்‌ காய்த்துணர்ப்‌ பசுங்கறி 
திருந்தமை விளைந்த தேக்கள்‌ தேறல்‌ 


கானிலை எருமைக்‌ கழைபெய்‌ தீந்தயிர்‌ 
நீனிற வோரி பாய்ந்தென நெடுவரை 
நேமியிற்‌ செல்லும்‌ நெய்க்கண்‌ இறாஅல்‌ 
உடம்புணர்வு தழீஇய ஆசினி யனைத்தும்‌ 
குடமலைப்‌ பிறந்த தண்பெருங்‌ காவிரி 
கடன்மண்‌ டழுவத்துக்‌ கயவாய்‌ கடுப்ப 
நோனாச்‌ செருவி னெடுங்கடைத்‌ துவன்றி 
வானத்‌ தன்ன வளமலி யானைத்‌ 


தாதெருத்‌ ததைந்த முற்ற முன்னி 
மழையெதிர்‌ படூகண்‌ முழுவுகண்‌ இகுப்பக்‌ 
கழைவளர்‌ தூம்பின்‌ கண்ணிடம்‌ இமிர 
மருதம்‌ பண்ணிய கருங்கோட்டூச்‌ சீறியாழ்‌ 
நரம்புமீ திறவா துடன்புணர்ந்‌ தொன்றிக்‌ 
கடவ தறிந்த இன்குரல்‌ விறலியர்‌ 
தொன்றொழுகு மரபிற்‌ றம்மியல்பு வழாஅது 
அருந்திறற்‌ கடவுட்‌ பழிச்சிய பின்றை 
விருந்திற்‌ பாணி கழிப்பி நீண்மொழிக்‌ 
குன்றா நல்லிசைக்‌ சென்றோர்‌ உம்பல்‌ 


இன்றிவட்‌ செல்லா துலகமொட௫ நிற்ப 


இடைத்தெரிந்‌ துணரும்‌ பெரியோர்‌ மாய்ந்தெனக்‌ 


கொடைக்கட னிறுத்த செம்ம லோயென 
வென்றிப்‌ பல்புகழ்‌ விறலோ டேத்திச்‌ 
சென்றது நொடியவும்‌ விடாஅன்‌ நசைதர 
வந்தது சாலும்‌ வருத்தமும்‌ பெரிதெனப்‌ 


பொருமுரண்‌ எதிரிய வயவரொடு பொலிந்து 


திருநகர்‌ முற்றம்‌ அணுகல்‌ வேண்டி 
கல்லென்‌ ஒக்கல்‌ நல்வலத்‌ திரீஇ 
உயர்ந்த கட்டில்‌ உரும்பில்‌ சுற்றத்து 


அகன்ற தாயத்‌ தஃகிய நுட்பத்து 
இலமென மலர்ந்த கைய ராகித்‌ 


தம்பெயர்‌ தம்மொடு கொண்டனர்‌ மாய்ந்தோர்‌ 


நெடுவரை இழிதரு நீத்தஞ்சால்‌ அருவிக்‌ 
கடுவரற்‌ கலுழிக்‌ கட்கின்‌ சேயாற்று 
வடுவாழ்‌ எக்கர்‌ மணலினும்‌ பலரே 


அதனால்‌ புகழொடுங்‌ கழிகநம்‌ வரைந்த நாளெனப்‌ 
பரந்திடங்‌ கொடுக்கும்‌ விசும்புதோய்‌ உள்ளமொடு 


நயந்தனிர்‌ சென்ற நும்மினுந்‌ தான்பெரிது 
உவந்த உள்ளமோ டமர்ந்தினிது நோக்கி 


இழைமருங்‌ கறியா நுழைநூற்‌ கலிங்கம்‌ 
எள்ளறு சிறப்பின்‌ வெள்ளரைக்‌ கொளீஇ 
முடூவல்‌ தந்த பைந்நிணத்‌ தடியொடு 
நெடுவெ ணெல்லின்‌ அரிசிமுட்‌ டாது 
தலைநாள்‌ அன்ன புகலொடுூ வழிச்சிறந்து 
பலநாள்‌ நிற்பினும்‌ பெறுகுவிர்‌ நில்லாது 


செல்வேந்‌ தில்லவெந்‌ தொல்பதிப்‌ பெயர்ந்தென 


மெல்லெனக்‌ கூறி விடுப்பின்‌ நும்முள்‌ 


14 


வடு 


... 940 


... 990 


... 900 


தலைவன்‌ தாமரை மலைய விறலியர்‌ 
சீர்கெழு சிறப்பின்‌ விளங்கிழை அணிய 70 


நீரியக்‌ கன்ன நிரைசெலல்‌ நெடுந்தேர்‌ 

வாரிக்‌ கொள்ளா வரைமருள்‌ வேழம்‌ 
கறங்குமணி துவைக்கும்‌ ஏறுடைப்‌ பெருநிரை 
பொலம்படைப்‌ பொலிந்த கொய்சுவற்‌ புரவி 
நிலந்தினக்‌ கிடந்த நிதியமொ டனைத்தும்‌ 
இலம்படு புலவர்‌ ஏற்றகைந்‌ நிறையக்‌ 
கலம்பெயக்‌ கவிழ்ந்த கழறொடித்‌ தடக்கையின்‌ 
வளம்பிழைப்‌ பறியாது வாய்வளம்‌ பழுநிக்‌ 
கழைவளர்‌ நவிரத்து மீமிசை ஜஞெரேரென 


மழைசுரந்‌ தன்ன ஈகை நல்கித்‌ 580 
தலைநாள்‌ விடுக்கும்‌ பரிசின்‌ மலைநீர்‌ 

வென்றெழு கொடியிற்‌ றோன்றும்‌ 

குன்றுசூழ்‌ இருக்கை நாடுகிழ வோனே. 583 


15 


